« 


க்‌்‌ ட்ட Sword of the Spirit 


Sword of the Spirit 


ஆசிரியர்‌ - நாகூம்‌ 
பெயரின்‌ பொருள்‌ - ஆறுதல்‌ / தேறுதல்‌ 
ஊர்‌ - எல்கோச்‌ 


(2 


காலம்‌ : கி.மு. ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகுதியில்‌ முனாசேவின்‌ ஆட்சியின்‌ 
காலம்‌ (695-642 8.0 .; 2 இரா. 21: 1-18).] 
௦ கி.மு. 63ல்‌ தீப்ஸ்‌ (3: 8-10) என்றும்‌ அழைக்கப்படும்‌ நோ அம்மோனின்‌ வீழ்ச்சி 
இந்த புத்தகத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
௦ கி.மு. 66 ல்‌ அஷுர்பானிபால்‌ (அசீரிய ராஜா ) இறப்பதற்கு முன்னர்‌, 
அசீரியாவின்‌ சக்தி வேகமாக வீழ்ச்சியடைய தொடங்கியது. 
௦ நினிவே செழிப்பாயிருந்த காலத்தில்‌ தான்‌ அதற்கு விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கப்பட்டிருக்கிறது 
௦ எனவேகி.மு 663, 626 க்கும்‌ இடைப்பட்டக்காலங்களில்‌ நாகூம்‌ தீர்க்கதரிசி 
வாழ்ந்திருக்கக்கூடும்‌ என்று கருதப்படுகிறது. 


Sword of the Spirit 


சிறு தீர்க்கதரிசனப்‌ புத்தகங்களின்‌ வரிசையில்‌ இது ஏழாம்‌ புத்தகம்‌. 
கருப்பொருள்‌ - நினிவேக்கு வரவிருக்கும்‌ கர்த்தருடைய ம்‌ 
புத்தகத்தின்‌ நோக்கம்‌ - 
(1) நினிவேக்கு எதிரான தீர்ப்பு மற்றும்‌ அழிவின்‌ செய்தியை வழங்க 
(2) அசீரியா அழிக்கப்பட்ட பின்‌ யூதாவுக்கு கிடைக்கும்‌ ஆறுதலை அறிவிக்க. 
தேவன்‌ தமக்கு பயப்படுபவர்களுக்கு பாதுகாப்பையும்‌, அவருடைய எச்சரிப்பின்‌ 
சத்தத்தைப்‌ புறக்கணிப்பவர்களுக்கு தம்முடைய கோபாக்கினையைக்‌ 
காட்டுகிறார்‌ என்பதையும்‌ இப்புத்தகத்தில்‌ காணலாம்‌ . 
நாகூம்‌ புத்தகம்‌ மீகா, ஆபகூக்‌ புத்தகங்களுக்கிடையே வைக்கப்பட்டுள்ளது. 
ப நாகூம்‌ - அக்காலத்திலிருந்த உலக சாம்ராஜ்யமான அசீரியாவின்‌ 
அழிவைக்‌ காட்டுகிறது. 
ப ஆபகூக்‌ ௯ அசீரியாவின்‌ இடத்தில்‌ வரப்போகும்‌ அடுத்த 
சாம்ராஜ்யமான பாபிலோனைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 
Sword of the Spirit 


ப புத்தகத்தின்‌ பிரிவுகள்‌ - 


* அறிவிக்கப்பட்ட நினிவேயின்‌ அழிவு (1: 1-15) 
கர்த்தருடைய இயல்பு (1: 2-8) 
கர்த்தருடைய தண்டனை (1: 9-15) 

“ விவரிக்கப்பட்ட நினிவேயின்‌ அழிவு (2: 1-13) 
நகரம்‌ தாக்கப்பட்டது (2: 1-10) 


நகரம்‌ மதிப்பிழந்தது (2: 11-13) 

* நியாயப்படுத்தப்பட்ட நினிவேயின்‌ அழிவு (3: 1-19) 
முதல்‌ குற்றச்சாட்டு (3: 1-3) 
இரண்டாம்‌ குற்றச்சாட்டு (3: 4-7) 
மூன்றாம்‌ குற்றச்சாட்டு (3: 8-19) 


Sword of the Spirit 


Sword of the Spirit 


Sword of the Spirit 


ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறிய யோனாவின்‌ புத்தகத்தின்‌ 
தொடர்ச்சியாக நாகூம்‌ விளங்குகிறது... 

யோனாவின்‌ புத்தகம்‌ நினிவேயின்‌ மறுபரிசீலனை பதிவுசெய்தாலும்‌, நாகூம்‌ 
அதன்‌ அழிவை முன்னறிவிக்கிறது. 

அசீரியா, இஸ்ரவேல்‌ மற்றும்‌ யூதாவின்‌ பரம எதிரியாக இருந்தது. சிலை 
வழிபாடு மற்றும்‌ பிற தீய செயல்களுக்கு திரும்பிய இஸ்ரவேல்‌ மக்களை 
தண்டிக்க தேவனால்‌ அசீரியா பயன்படுத்தப்பட்டது. 

அசீரியாவின்‌ தலை நகரான நினிவே தனது அழியாத நகரத்தைப்‌ பற்றி 
பெருமிதம்‌ கொண்டது, அதின்‌ சுவர்கள்‌ 100 அடி உயரத்தையும்‌, 150 அடி 
அகலத்தையும்‌ 60 அடி ஆழத்தையும்‌ கொண்ட அகழியுடன்‌ இருந்தது. 


அது விக்கிரகாராதனை, வன்முறை மற்றும்‌ ஆணவத்திற்குத்‌ திரும்பியது. 
(3: 1-4). 


Sword of the Spirit 


ப்‌ அதனால்‌, கர்த்தர்‌ (1: 2-5) தனக்கு விரோதமானவர்களை நியாயந்தீர்ப்பார்‌ என்ற 
உண்மையை நாகூம்‌ நிறுவியது (1: 8,14; 3: 5-7). அதே வேளையில்‌, 
உண்மையுள்ளவர்களுக்கு மீட்பும்‌, அவருடைய அன்பான தயவையும்‌ 
அளிக்கிறார்‌ என்பதைக்‌ காட்டுகிறது (1: 7,12,13,15; 2: 2). 


ப இந்த தீர்க்கதரிசனம்‌ யூதாவுக்கும்‌ 
கொடூரமான அசீரியர்களுக்கு அஞ்சிய 
அனைவருக்கும்‌ ஆறுதல்‌ அளித்தது. 


ப எருசலேமில்‌ சனகெரிப்பின்‌ 
தோல்வியிலிருந்து (கி.மு.701) 
மீண்டு வந்த அசீரியா தனது 
அதிகாரத்தின்‌ உச்சத்தில்‌ 
இருந்தது. அதின்‌ எல்லைகள்‌ எகிப்து 
வரை நீட்டிக்கப்பட்டன. 


Sword of the Spirit 


எசரதான்‌ கிமு. 670 இல்‌ சமாரியா மற்றும்‌ கலிலேயாவில்‌ , வெற்றி பெற்ற 
மக்களை குடியேறச்‌ செய்தார்‌.(2 இரா. 17:24; எஸ்றா 4: 2), 

இதனால்‌ சிரியா மற்றும்‌ பாலஸ்தீனம்‌ மிகவும்‌ பலவீனமாக விட்டுவிடப்பட்டது. 
நினிவே "புரண்டு வருகிற வெள்ளத்தினால்‌" முடிவடையும்‌ என்று நாகூம்‌ 
கூறினார்‌ (1: 8); 

டைக்ரிஸ்‌ நதி நிரம்பி புரண்டு வந்ததினிமித்தம்‌ சுவர்கள்‌, கோட்டைகள்‌ 
அழிக்கப்பட்டது. பாபிலோனியர்கள்‌ உள்ளே நுழைந்தனர்‌. 

கர்த்தர்‌ நினிவேயை பாபிலோனின்‌ ராஜா நெபோபொலசர்‌ மற்றும்‌ அவரது 
மகன்‌ நேபுகாத்நேச்சார்‌ ( 612 8.0.) ஆகியோரின்‌ சக்திவாய்ந்த கரங்களுக்கு கீழ்‌ 
கொண்டுவந்தார்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தின்படி அசீரியா அழிந்தது.. 
நகரம்‌ மறைக்கப்படும்‌ அரணான கோட்டையைத்‌ தேடுவாய்‌ என்றும்‌ நாகூம்‌ 
கணித்தார்‌ (3:11). கி.மு.612 ல்‌ அதன்‌ அழிவுக்குப்‌ பிறகு, கி.பி.1842. வரை இந்த 
தளம்‌ மீண்டும்‌ கண்டுபிடிக்கப்படவில்லை. 


Sword of the Spirit 


Sword of the Spirit 


Sword of the Spirit 


அதி.1. 

கர்த்தருடைய இயல்பு :: 

ப 2. கர்த்தர்‌ 

எரிச்சலுள்ளவரும்‌ 

நீதியைச்‌ சரிக்கட்டுகிறவருமான தேவன்‌; 

கர்த்தர்‌ நீதியைச்‌ சரிக்கட்டுகிறவர்‌, 

உக்கிரகோபமுள்ளவர்‌; 

கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்குப்‌ பிரதிபலன்‌ அளிக்கிறவர்‌, 
அவர்‌ தம்முடைய பகைஞருக்காகக்‌ கோபத்தை வைத்துவைக்கிறவர்‌. 


பபப 


ப 6. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன்‌ யார்‌? அவருடைய 
உக்கிரகோபத்திலே தரிப்பவன்‌ யார்‌? அவருடைய எரிச்சல்‌ அக்கினியைப்போல 
இறைக்கப்படுகிறது; அவராலே கன்மலைகள்‌ பேர்க்கப்படும்‌. 


ப 8.ஆனாலும்‌ நினிவேயின்‌ ஸ்தானத்தை, புரண்டு வருகிற வெள்ளத்தினால்‌ 
சர்வசங்காரம்பண்ணுவார்‌; இருள்‌ அவர்‌ சத்துருக்களைப்‌ பின்தொடரும்‌. 


Sword of the Spirit 


அசீரியாவையும்‌, அதின்‌ ராஜாவையும்‌ குறித்த தீர்க்கதரிசனம்‌: 
ப 9. அவர்‌ சர்வ சங்காரம்‌ பண்ணுவார்‌.. 
ப 10. அவர்கள்‌ முழுதும்‌ காய்ந்துபோன செத்தையைப்போல்‌ எரிந்துபோவார்கள்‌. 


ப 12.கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: அவர்கள்‌ (நினிவே நகரத்தார்‌) 
சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும்‌ அறுப்புண்டுபோவார்கள்‌; 


ப 11. கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பொல்லாத நினைவுகொண்டிருக்கிற 
துராலோசனைக்காரன்‌ .. - (சனதெரிப்‌ (705 - 681) கி.மு 701 ல்‌ யூதாவின்‌ மீது 
படையெடுத்தான்‌.) 


ப 12....அவன்‌ ஒழிந்துபோவான்‌; 
ப 14.இனிஉன்‌ பேருக்கு வித்துவிதைக்கப்படுவதில்லை; 


ப உன்‌ தேவர்களின்‌ கோவிலில்‌ இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும்‌, 
வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும்‌ நான்‌ நிர்மூலம்பண்ணுவேன்‌; (கி.மு.612) 


ப நீகனவீனனானபடியால்‌ அதை உனக்குப்‌ பிரேதக்குழியாக்குவேன்‌. 


Sword of the Spirit 


யூதாவுக்கு கர்த்தருடைய வாக்குதத்தம்‌ 


12. உன்னை நான்‌ சிறுமைப்படுத்தினேன்‌, இனி உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தாதிருப்பேன்‌. 


13. இப்போதும்‌ நான்‌ உன்மேல்‌ இருக்கிற அவன்‌ நுகத்தை முறித்து, உன்‌ கட்டுகை 
அறுப்பேன்‌. 


15) இதோ, சமாதானத்தைக்‌ கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள்‌ மலைகளின்மே6 

வருகிறது; யூதாவே, உன்‌ பண்டிகைகளை ஆசரி; உன்‌ பொருத்தனைகளைச்‌ 

செலுத்து; துஷ்டன்‌ இனி உன்‌ வழியாய்க்‌ கடந்துவருவதில்லை, அவன்‌ முழுதும்‌ 
சங்கரிக்கப்பட்டான்‌. 


Sword of the Spirit 


Sword of the Spirit 


அதி.2. டன்‌ 


நகரம்‌ தாக்கப்பட்டது 

ப 1. சிதறடிக்கிறவன்‌, - ( பாபிலோனியர்‌ அசீரியாவை) 

ப 2.வெறுமையாக்குகிறவர்கள்‌ , - ( அசீரியர்கள்‌ யூதர்களை) 

ப 3. அவனுடைய பராக்கிரமசாலிகளின்‌ கேடகம்‌ இரத்தமயமாகும்‌; அவனுடைய 
யுத்தவீரர்‌ இரத்தாம்பரந்‌ தரித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌; ... 

ப 5. அவன்‌ தன்‌ பிரபலஸ்தரை நினைவுகூருவான்‌; அவர்கள்‌ தங்கள்‌ நடைகளில்‌ 
இடறி, அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள்‌; மறைவிடம்‌ 
ஆயத்தப்படுத்தப்படும்‌. 

ப 6. ஆறுகளின்‌ மதகுகள்‌ திறக்கப்படும்‌, அரமனை கரைந்துபோம்‌. 

ப 8.நினிவே பூர்வகாலமுதல்‌ தண்ணீர்த்‌ தடாகம்போல்‌ இருந்தது ( ஜசுவரியத்தின்‌ 
மிகுதியானால்‌ அநேகர்‌ நினிவேயை நோக்கி வந்தார்கள்‌); இப்போதோ அவர்கள்‌ 
ஓடிப்போகிறார்கள்‌; நில்லுங்கள்‌ நில்லுங்கள்‌ என்றாலும்‌, திரும்பிப்பார்க்கிறவன்‌ 
இல்லை. 

Sword of the Spirit 


நகரம்‌ மதிப்பிழந்து 

11. சிங்கங்களின்‌ (நினிவே) வாசஸ்தலம்‌ எங்கே? பாலசிங்கம்‌ இரைதின்கிற 
இடம்‌ எங்கே? கிழச்சிங்கமாகிய சிங்கமும்‌, சிங்கக்குட்டிகளும்‌ 
பயப்படுத்துவாரில்லாமல்‌ சஞ்சரிக்கிற ஸ்தானம்‌ எங்கே? 

12. சிங்கம்‌ தன்‌ குட்டிகளுக்குத்‌ தேவையானதைப்‌ பீறி, தன்‌ பெண்‌ சிங்கங்களுக்கு 
வேண்டியதைத்‌ தொண்டையைப்‌ பிடித்துக்‌ கொன்று, இரைகளினால்‌ தன்‌ 
கெபிகளையும்‌, ப்றிப்போட்டவைகளினால்‌ தன்‌ தாபரங்களையும்‌ நிரப்பிற்று. 


13. இதோ, 


௫ | 


ந | 


௫ | 
=| 
௫ | 


நான்‌ உனக்கு விரோதமாக வந்து, இரதங்களைப்‌ புகையெழும்ப 
எரித்துப்போடுவேன்‌; 

பட்டயம்‌ உன்‌ பாலசிங்கங்களைப்‌ பட்சிக்கும்‌; 

நீ இரைக்காகப்‌ பிடிக்கும்‌ வேட்டையை தேசத்தில்‌ அற்றுப்போகப்‌ 
பண்ணுவேன்‌: 

உன்‌ ஸ்தானாபதிகளின்‌ சத்தம்‌ இனிக்‌ கேட்கப்படுவதில்லையென்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


Sword of the Spirit 


Sword of the Spirit 


அதி.3. 

முதல்‌ குற்றச்சாட்டு :: 

ப 1. இரத்தப்பழிகளின்‌ நகரத்திற்கு ஜயோ! அது வஞ்சகத்தினாலும்‌ 
கொடுமையினாலும்‌ நிறைந்திருக்கிறது; கொள்ளை ஓயாமல்‌ நடக்கிறது. 


எ 3. வெட்டுண்டவர்களின்‌ திரளும்‌, பிரேதங்களின்‌ ஏராளமும்‌ அங்கே 
உண்டாயிருக்கும்‌; பிணங்களுக்குத்‌ தொகையில்லை; அவர்கள்‌ பிணங்களில்‌ 
இடறிவிழுகிறார்கள்‌. 

இரண்டாம்‌ குற்றச்சாட்டு :: 

ப 4, தன்‌ ஜனங்களையும்‌, ஜாதிகளையும்‌ தன்‌ கனியங்களாலும்‌, 
வேசித்தனங்களினாலும்‌ விற்கிற சூனியக்காரி - (விக்கிரக வழிபாடு) 


| 50) 
மிடி கோளை ச 6 முட்‌ == 


4 6. உன்மேல்‌ தீட்டானவைகளை எறிந்து, உன்னைக்‌ கனவீனப்படுத்தி, உன்னை 
வேடிக்கையாக்கிப்போடுவேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


Sword of the Spirit 


மூன்றாம்‌ குற்றச்சாட்டு :: 

ப 8.நதிகள்‌ மத்தியிலிருந்த நோ அம்மோனைப்பார்க்கிலும்‌ ந்‌ சிரேஷ்டமோ? 
அதைச்‌ சுற்றிலும்‌ தண்ணீர்‌ இருந்தது; சமுத்திரம்‌ அதின்‌ அரணும்‌, 
சமுத்திரக்கால்‌ அதின்‌ மதிலுமாயிருந்தது. 

ப நோ அம்மோன்‌ (தீப்ஸ்‌) :: 
ப்‌ இது"எகிப்தின்‌" 18 முதல்‌ 20 ஆம்‌ வம்சங்கள்‌ வரை தலைநகராக 
இருந்தது; அந்தக்‌ காலத்தில்‌ பார்வோன்களின்‌ கல்லறை நிலமாக 
இருந்தது. 


ப இருப்பினும்‌, தீப்ஸ்‌ அசீரியர்களிடம்‌ (663 பி.சி.) விழுந்தது, மேலும்‌ 
நினிவே மக்களுக்கு இது எச்சரிக்கையாக இருந்தது. 

ப சூரிய கடவுளான அமோனை நோ பட்டணத்தார்‌ வணங்கி வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தெய்வமல்லாததை வணங்கினார்கள்‌, அதேபோல்‌ 
நினிவேயும்‌ இருந்தது. 

ப இதுஒரு பெரிய மக்கள்‌ தொகை கொண்ட நகரமாகவும்‌ இருந்தது. அதே 
பாவங்களுக்காக நோவைப்‌ போல நினிவேயும்‌ அழிக்கப்பட்டது 


என்பதை காணலாம்‌. 
Sword of the Spirit 


ப நோ அம்மோன்‌ அழிக்கப்பட்டதிலிருந்து நினிவே எதுவும்‌ 
கற்றுக்கொள்ளவில்லை.எனவே கர்த்தர்‌ நினிவேக்கு விரோத மாக 


எழும்பினார்‌. . , ஆ 

தண்டனை :: 

ப 11.நீயும்‌ வெறிகொண்டு ஒளித்துக்கொள்வாய்‌; நீயும்‌ உன்‌ சத்துருவுக்குத்‌ தப்ப 
அரணான கோட்டையைத்‌ தேடுவாய்‌. 

ப 13. இதோ, உன்‌ நடுவில்‌ இருக்கிற ஜனங்கள்‌ பேடிகள்‌; உன்‌ தேசத்தின்‌ வாசல்கள்‌ 
உன்‌ சத்துருவுக்குமுன்‌ திறவுண்டுபோகும்‌; அக்கினி உன்‌ தாழ்ப்பாள்களைப்‌ 
பட்சிக்கும்‌. 

ப 18. அசீரியா ராஜாவே, உன்‌ மேய்ப்பர்கள்‌ உறங்குவார்கள்‌; உன்‌ பிரபலஸ்தர்‌ 
படுத்திருப்பார்கள்‌; உன்‌ ஜனங்கள்‌ பர்வதங்களின்மேல்‌ சிதறியிருக்கிறார்கள்‌, 
அவைகளைக்‌ கூட்டிச்‌ சேர்ப்பவன்‌ இல்லை. 

ப 19. உன்‌ நொறுங்குதலுக்குப்‌ பரிகாரம்‌ இல்லை; உன்‌ காயம்‌ கொடியது; உன்‌ 


செய்தியைக்‌ கேட்பவர்‌ யாவரும்‌ உன்பேரில்‌ கைகொட்டுவார்கள்‌; உன்‌ 
பொல்லாப்பு எந்நேரமும்‌ யார்பேரிலேதான்‌ பாயாமற்போயிற்று? 
word of the Spirit 


கர்த்தர்‌ 
நீடிய சாந்தமும்‌, 
மிகுந்த வல்லமையுமுள்ளவர்‌; 
அவர்களை 
ஆக்கினையில்லாமல்‌ தப்புவிக்கமாட்டார்‌; 
கர்த்தருடைய வழி 
சுழல்காற்றிலும்‌ பெருங்காற்றிலும்‌ இருக்கிறது; 


_ மேகங்கள்‌ அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. 


Sword of the Spirit 


Sword of the Spir: 


